World Christian Fellowship 


www.wceflondon.com 
wceflondon(@gmail.com 


பரலோகம்‌ 
04-நாம்‌ பரலோகத்தில்‌ எப்படி இருப்போம்‌? 


விசுவாசிகள்‌ நித்திய பரிபூரணத்தை அனுபவிப்பார்கள்‌ என்று 
வேதம்‌ கற்பிக்கிறது. முழு நபர்‌, ஆவி, ஆத்மா மற்றும்‌ சரீரம்‌. 


பூரணப்படுத்தப்பட்ட மக்களுக்கு பரலோகம்‌ ஒரு சரியான 


இடம்‌. 


இரட்சிப்பின்‌ நோக்கம்‌ நம்மை பரிபூரணமாக்குவதேயாகும்‌, 
அதனால்‌ நாம்‌ எப்போதும்‌ தேவனின்‌ பிரசன்னத்தில்‌ 
வாழலாம்‌. 


புது மனுஷன்‌, 


2 கொரிந்தியர்‌ 5:17, இப்படியிருக்க, ஒருவன்‌ 
கிறிஸ்துவுக்குள்ளிருநதால்‌ புதுச்சிருஷ்டியாயிருக்கிறான்‌; 
பழையவைகள்‌ ஒழிந்துபோயின, எல்லாம்‌ புதிதாயின. 


Colossians 2:10, மேலும்‌ சகல துரைத்தனங்களுககும்‌ 
அதிகாரத்துக்கும்‌ தலைவராயிருக்றெ அவருக்குள்‌ நீங்கள்‌ 


பரிபூரணமுள்ளவர்க ளாயிருக்கறீர்கள்‌. 


2 Peter 1:3, தம்முடைய மகிமையினாலும்‌ காருணியத்தினாலும்‌ 
நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும்‌ 
தேவபக்திக்கும்‌ வேண்டிய யாவற்றையும்‌, அவருடைய 
திவ்விய வல்லமையானது நமக்குத்‌ தந்தருளினதுமன்றி, 


நீங்கள்‌ ஒரு கிறிஸ்தவராக இருந்தால்‌, தேவனின்‌ ஜீவன்‌ 
உங்கள்‌ ஆதீமாவில்‌ வாழ்கிறது. 


நீங்கள்‌ ஒரு புதிய நபர்‌ 
ரோமர்‌ 0:18, பாவத்தினின்று நீங்கள்‌ விடுதலையாக்கப்பட்டு, 
நீதிக்கு அடிமைகளானீர்கள்‌. 


பாவத்தின்‌ அடிமைகளாக இருப்பதற்கு பதிலாக, நாம்‌ 
நீதியின்‌ அடிமை. 


பாவத்தின்‌ கூலி மரணத்தை பெறுவதற்குப்‌ பதிலாக, நித்திய 
ஜீவனுக்கான தேவனின்‌ பரிசைப்‌ பெற்றுள்ளோம்‌. 


ரோமர்‌ 0:23, பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌; தேவனுடைய 
கிருபைவரமோ 
நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவினால்‌ உண்டான 


நித்தியஜீவன்‌. 
The Problem பிரச்சனை. 


நமது புதிய உள்ளன மனுஷன்‌ மாம்சத்தில்‌ 
அடிமைப்படுத்தப்பட்டுள்ளது. 


ரோமர்‌ 7:15-17, எப்படியெனில்‌, நான்‌ செய்கிறது எனக்கே 
சம்மதியில்லை; நான்‌ விரும்புகிறதைச்‌ செய்யாமல்‌, நான்‌ 
வெறுக்கிறதையே செய்கிறேன்‌. 106. இப்படி நான்‌ 
விரும்பாததைச்‌ செய்கிறவனாயிருகக, நியாயப்பிரமாணம்‌ 
நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. 17. ஆதலால்‌ நான்‌ 
அல்ல எனக்குள்‌ வாசமாயிருக்றெ பாவமே அப்படிச்‌ 
செய்கிறது. 


பவுல்‌ ஒரு மிக முக்கியமான கொள்கையை நிறுவிக்‌ 
கொண்டிருந்தார்‌. 


விசுவாசி ஒரு புதிய சிருஷ்டி மற்றும்‌ ஒரு புதிய 
வாழ்க்கையைக்‌ கொண்டிருந்தாலும்‌, பாவம்‌ இருப்பதால்‌ 
அந்த புதிய வாழ்க்கை தன்னை முழுமையாக வெளிப்படுத்த 
முடியாது. 


ரோமர்‌ 7:18, அதெப்படியெனில்‌, என்னிடத்தில்‌, அதாவது, என்‌ 
மாம்சத்தில்‌, நன்மை வாசமாயிருகறெதில்லையென்று நான்‌ 
அறிந்திருக்கிறேன்‌; நன்மைசெய்யவேண்டுமென்கிற 
விருப்பம்‌ என்னிடத்திலிருககிறது, நன்மைசெய்வதோ 
என்னிடத்திலில்லை. 


"மாம்சம்‌" பவுல்‌ என்பது அவரது சரீரம்‌ மட்டுமல்ல, வீழ்ந்த 
மனிதனின்‌ முழுமையும்‌ குறிக்கிறது. அவரது மனம்‌, 
உணர்ச்சிகள்‌ மற்றும்‌ மனிதகுலத்தின்‌ வீழ்ச்சியின்‌ 
விளைவுகளை இன்னும்‌ அது கொண்டு இருக்கும்‌. 


ரோமர்‌ 7:19-23, ஆதலால்‌ நான்‌ விரும்புகிற நன்மையைச்‌ 
செய்யாமல்‌, விரும்பாத தமையையே செய்கிறேன்‌. 20. 
அந்தப்படி நான்‌ விரும்பாததை நான்‌ செய்தால்‌, நான்‌ அல்ல, 
எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படிச்‌ செய்கிறது. 
21. ஆனபடியால்‌ நன்மைசெய்ய விரும்புகிற என்னிடத்தில்‌ 
தீமையுண்டென்கிற ஒரு பிரமாணத்தைக்‌ காண்கிறேன்‌. 
22 உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய 
நியாயப்பிரமாணத்தின்மேல்‌ பிரியமாயிருக்றேன்‌. 
23. ஆகிலும்‌ என்‌ மனதின்‌ பிரமாணத்துக்கு விரோதமாய்ப்‌ 
போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என்‌ அவயவங்களில்‌ 
இருக்கக்‌ காண்கிறேன்‌; அது என்‌ அவயவங்களில்‌ 
உண்டாயிருகறை பாவப்பிரமாணத்துக்கு என்னைச்‌ 


சிறையாக்கெ கொள்ளுகிறது. 


பவுல்‌ பிரச்சினையின்‌ மூலத்தை தனது மாம்சம்‌, சரீரம்‌ , சரீர 
அங்கங்கள்‌ என்று பலமுறை அடையாளம்‌ காட்டுகிறார்‌. 


ரோமர்‌ 7:24-25, நிர்ப்பநதமான மனுஷன்‌ நான்‌! இந்த 
மரணசரீரத்தினின்று யார்‌ என்னை விடுதலையாககுவார்‌? 25. 
நம்முடைய கர்த்தராயெ இயேசுகிறிஸ்துமூலமாம்‌ தேவனை 
ஸ்தோத்திரிக்கிறேன்‌. ஆதலால்‌ நானே என்‌ மனதினாலே 


தேவனுடைய நியாயப்பிரமாணததுக்கும்‌, 
மாம்சத்தினாலேயோ பாவப்பிரமாணத்துக்கும்‌ 
ஊழியஞ்செய்கிறேன்‌. 


அநத வெளிப்பாடுகள்‌ அனைத்தும்‌ அவரது மீட்கப்படாத 
மனித மாம்சததை குறிக்கின்றன. விசுவாசியின்‌ 
வாழ்க்கையில்‌ பாவத்தின்‌ அதிகாரமும்‌ ஆதிக்கமும்‌ 
உடைநீதுவிட்டன, ஆனால்‌ பாவம்‌ இன்னும்‌ இருக்கிறது. 


நித்திய ஜீவனின்‌ அழியாத விதையை தேவன்‌ விசுவாசியின்‌ 
ஆத்மாவில்‌ ஆழமாக நட்டிருக்கிறார்‌. 


மனிதனுக்கு சரியானதைச்‌ செய்ய வல்லமை உள்ளது, 
ஏனென்றால்‌ அவனுக்கு ஒரு புதிய இதயம்‌ இருப்பதால்‌, 
எதிர்காலத்தில்‌ அவர்‌ அனுபவிக்கும்‌ பரிபூரணத்தின்‌ 
அடிப்படையில்‌, ஆவியின்‌ வாசம்‌ அவருக்குள்‌ உள்ளது.. 


ஒவ்வொரு விசுவாசியும்‌ அந்த முழுமை நாளுக்காக 
ஆவலுடன்‌ காத்திருக்கிறார்‌. 


ரோமர்‌ 8:23, அதுவுமல்லாமல்‌, ஆவியின்‌ முதற்பலன்களைப்‌ 
பெற்ற நாமுங்கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திரசுவிகாரம்‌ 
வருகிறதற்குக காத்திருந்து, நமக்குள்ளே தவிக்கிறோம்‌. 


மீட்பைப்‌ போன்றது என்ன என்பதை நாம்‌ சுவைதீதுள்ளோம்‌, 
எனவே நாம்‌ முழுமையாக மீட்கப்பட விரும்புகிறோம்‌. 


1. Perfected Soul பரிபூரண ஆத்துமா. 


பாவம்‌ நம்‌ ஆத்துமாக்களை முடக்கியது, நம்முடைய 
ஆவிகளைக்‌ கறைப்படுத்தியது. 

இது நம்‌ எண்ணங்களையும்‌, விருப்பங்களையும்‌, 
உணர்ச்சிகளையும்‌ சேதப்படுததியுள்ளது. 

நமக்குள்‌ நித்திய விதை முழுமையாய்‌ விதைக்கப்பட்டு, நாம்‌ 
முழுமையாக மீட்கப்படும்‌ நாளுக்காக ஏங்குகிறோம்‌. 


4) Required தேவையானது: 


பரலோகத்தில்‌ நம்‌ ஆத்மாக்களும்‌ சரீரமும்‌ நித்தியமாக 
பூரணமாக இருக்கும்‌. பரிபூரணமாக இல்லாத யாரும்‌ 
பரலோகத்திற்குள்‌ நுழையவோ அல்லது அங்கு வசிக்கவோ 
மாட்டார்கள்‌. 


வெளி 6:11, அப்பொழுது அவர்கள்‌ ஒவ்வொருவருக்கும்‌ 
வெள்ளை அங்கிகள்‌ கொடுக்கப்பட்டது; அன்றியும்‌, அவர்கள்‌ 
தங்களைப்போலக்‌ கொலைசெய்யப்படப்போகிறவர்களாகிய 
தங்கள்‌ உடன்பணிவிடைக்காரரும்‌ தங்கள்‌ 
சகோதரருமானவர்களின்‌ தொகை நிறைவாகுமளவும்‌ 
இன்னுங்கொஞ்சக்காலம்‌ இளைப்பாறவேண்டும்‌ என்று 
அவர்களுக்குச்‌ சொல்லப்பட்டது. 


வெள்ளை அங்கிகள்‌ பரிசுத்தத்தை குறிக்கிறது, பரிசுத்தம்‌ 
மற்றும்‌ முழுமையை குறிக்கின்றன. 


வெளி 7:14, அதற்கு நான்‌: ஆண்டவனே, அது உமக்கே 
தெரியும்‌ என்றேன்‌. அப்பொழுது அவன்‌: இவர்கள்‌ மிகுந்த 
உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள்‌; இவர்கள்‌ தங்கள்‌ 
அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய  இரத்தததிலே 
தோய்த்து வெளுத்தவர்கள்‌. 


பரலோகத்திற்குள்‌ நுழைவோரின்‌ பரிபூரணத்தை வேதம்‌ 
வலியுறுத்துகிறது. 


விசுவாசிகளாகிய நம்முடைய ஆவிக்குள்‌ பரிபூரணத்தின்‌ 


விதை நமக்குள்‌ இருக்கிறது. ஆனால்‌ நம்‌ ஆதமாக்கள்‌ 
இன்னும்‌ முழுமையடையவில்லை. 


நம்‌ சரீரம்‌ மட்டுமல்ல, நம்‌ மனம்‌, விருப்பம்‌, உணர்ச்சிகள்‌ 
அனைத்தும்‌ பாவத்தால்‌ சிதைக்கப்படுகின்றன, ஏனெனில்‌ 
நம்‌ ஆத்மாக்கள்‌ இன்னும்‌ முழுமையடையவில்லை. 


ஆனால்‌ ஒரு விசுவாசி மரிக்கும்‌ தருணம்‌, அவனுடைய 
ஆத்துமா உடனடியாக பூரணமடைநது, தேவனின்‌ 
பிரசன்னத்தில்‌ நுழைகிறது. 


சரீரம்‌ கல்லறைக்குச்‌ செல்கிறது. 
ஆத்துமா உடனடியாக பரலோகத்திற்கு செல்றெது. 


. கொரிந்தியர்‌ 5:8, நாம்‌ தைரியமாகவேயிருந்து, 


இந்தத்தேகத்தை விட்டுக்‌ 
குடிபோகவும்‌ கர்த்தரிடத்தில்‌ குடியிருக்கவும்‌ அதிகமாய்‌ 
விரும்புகிறோம்‌. 


பிலிப்பியர்‌ 1:23, ஏனெனில்‌ இவ்விரண்டினாலும்‌ நான்‌ 
நெருக்கப்படுகிறேன்‌, தேகத்தைவிட்டுப்பிரிந்து, 


கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு, அது அதிக 


நன்மையாயிருக்கும்‌; 


இறநீத அனைத்து பரிசுதீதர்களும்‌ இப்போது சரீரம்‌ 
இல்லாமல்‌ பரலோகத்தில்‌ இருக்கிறார்கள்‌. 


எபிரெயர்‌ 12:22-23, நீங்களோ சீயோன்‌ மலையினிடத்திறகும்‌, 
ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம 
எருசலேமினிடத்திற்கும்‌, ஆயிரம்‌ பதினாயிரமான தேவதூதர்‌ 
களினிடத்திற்கும்‌, 23. பரலோகத்தில்‌ பேரெழுதியிருக்றெ 
முதற்பேறானவர்களின்‌ சர்வசங்கமாயெ சபையினிடத்திற்கும்‌, 
யாவருக்கும்‌ நியாயாதிபதியாகிய தேவனிடத்திறகும்‌, 
பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும்‌, 


ற்‌) Described விவரிக்கப்பட்டுள்ளது. 


பரிபூரண ஆதீமா எப்படி இருக்கும்‌? 
தேவன்‌ அதை ஆராய்ந்து அதில்‌ அபூரணத்தையோ 
பாவத்தையோ காணமுடியாது. 


1 கொரிந்தியர்‌ 2:11-13, மனுஷனிலுள்ள ஆவியேயன்றி 
மனுஷரில்‌ எவன்‌ மனுஷனுக்குரியவைகளை அறிவான்‌? 
அப்படிப்போல தேவனுடைய ஆவியேயன்றி, ஒருவனும்‌ 
தேவனுக்குரியவைகளை அறியமாட்டான்‌. 12. நாங்களோ 
உலகத்தின்‌ ஆவியைப்பெறாமல்‌ தேவனால்‌ எங்களுக்கு 
அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருநது 
புறப்படுகிற ஆவியையே பெற்றோம்‌. 13. அவைகளை நாங்கள்‌ 
மனுஷஞானம்‌ போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல்‌, 
பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசு, 
ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே 
சம்பந்தப்படுத்திக்காண்பிக்கிறோம்‌. 


ஆவியின்‌ போதனையைத்‌ தவிர கிறிஸ்துவில்‌ நாம்‌ யார்‌ 
என்பதைப்‌ புரிந்து கொள்ள முடியாது என்று பவுல்‌ கூறுகிறார்‌. 


ஆவியானவர்‌ நமக்குக்‌ கற்பிப்பதைத தவிர எதிர்காலத்தில்‌ 
நாம்‌ என்னவாக இருப்போம்‌ என்பதையும்‌ அறிய முடியாது. 


1 கொரிந்தியர்‌ 2:9, எழுதியிருக்றெபடி: தேவன்‌ தம்மில்‌ 
அன்புகூருகிறவர்களுக்கு ஆயத்தம்பண்ணினவைகளைக்‌ கண்‌ 
காணவுமில்லை, காதுகேட்கவுமில்லை, அவைகள்‌ 
மனுஷனுடைய இருதயத்தில்‌ தோன்றவுமில்லை; 


தஇமையிலிருநீது சரியான சுதந்திரத்தை நாம்‌ என்றென்றும்‌ 
அனுபவிப்போம்‌. 


நாம்‌ ஒருபோதும்‌ சுயநல சிந்தனையோ அல்லது பயனற்ற 
வார்த்தைகளையோ கொண்டிருக்க மாட்டோம்‌. 


நாம்‌ ஒருபோதும்‌ ஒரு கொடூரமான செயலை செய்ய 
மாட்டோம்‌. 


பரலோகத்தில்‌ அபூரணம்‌ இருக்காது! 


உ பாவம்‌, துன்பம்‌, துக்கம்‌ அல்லது வேதனை இருக்காது. 

உ நாம்‌ ஒருபோதும்‌ தேவனை சந்தேகிக்க மாட்டோம்‌ 
அல்லது அவருடைய அதிருப்திக்கு அஞ்ச மாட்டோம்‌, 
ஏனென்றால்‌ அவரை ஒருபோதும்‌ வெறுக்க 
மாட்டோம்‌. 

உ சோதனையும்‌ இருக்காது, ஏனென்றால்‌ உலகம்‌, 
மாம்சம்‌, பிசாசு அனைத்தும்‌ வெளிப்படையாக 
இல்லாமல்‌ போகும்‌. 


உ துன்புறுத்தல்‌, பிரிவு, ஒற்றுமை அல்லது வெறுப்பு 
இருக்காது. பரலோகத்தில்‌ சண்டைகள்‌ அல்லது 
கருத்து வேறுபாடுகள்‌ இருக்காது. 

உ ஏமாற்றங்கள்‌ இருக்காது. 

உ அழுகை இருக்காது, ஏனென்றால்‌ நம்மை 
சோகப்படுத்த எதுவும்‌ இருக்காது. 

உ இனி கற்பித்தல்‌ அல்லது சுவிசேஷம்‌ இருக்காது. 


i) Perfect Pleasure பரிபூரண இன்பம்‌. 


சங்கதம்‌ 10:11, ஜீவமார்க்கத்தை எனக்குத்‌ தெரியப்படுத்துவீர்‌; 
உம்முடைய சமுகத்தில்‌ பரிபூரண ஆனந்தமும்‌, உம்முடைய 
வலதுபாரிசத்தில்‌ நித்திய பேரின்பமும்‌ உண்டு. 


ii) Perfect knowledge பரிபூரண அறிவு. 


1 கொரிந்தியர்‌ 13:12, இப்பொழுது கண்ணாடியிலே 
நிழலாட்டமாய்ப்‌ பார்க்கிறோம்‌, அப்பொழுது முகமுகமாய்ப்‌ 
பார்ப்போம்‌; இப்பொழுது நான்‌ குறைந்த அறிவுள்ளவன்‌, 
அப்பொழுது நான்‌ அறியப்பட்டிருக்கி் படியே 
அறிந்துகொள்ளுவேன்‌. 


iii) Perfect comfort பரிபூரண அறுதல்‌. 


லூக்கா 10:25, அதற்கு ஆபிரகாம்‌: மகனே, நீ பூமியிலே 
உயிரோடிருக்குங்‌ காலத்தில்‌ உன்‌ நன்மைகளை 
அனுபவித்தாய்‌, லாசருவும்‌ அப்படியே தமைகளை 
அநுபவித்தான்‌, அதை நினைத்துக்கொள்‌; இப்பொழுது அவன்‌ 
தேற்றப்படுகிறான்‌, நீயோ வேதனைப்படுகிறாம்‌. 


iv) Perfect love பரிபூரண அன்பு. 


1 கொரிந்தியர்‌ 13:13, இப்பொழுது விசுவாசம்‌, நம்பிக்கை, 
அன்பு இம்மூன்றும்‌ நிலைத்திருகீகிறது; இவைகளில்‌ அன்பே 
பெரியது. 


ப்‌] Perfect Joy பரிபூரண சந்தோஷம்‌. 


பரலோகம்‌ என்பது கலக்காத மற்றும்‌ முடிவில்லாத 
மகிழ்ச்சியின்‌ இடம்‌. இந்த வாழ்க்கையில்‌ மகிழ்ச்சி 
எப்போதும்‌ துக்கம்‌, ஊக்கம்‌, ஏமாற்றம்‌ அல்லது 
கவலையுடன்‌ கலந்திருக்கும்‌. பாவம்‌, துக்கம்‌, துயரம்‌ 
ஆகியவை நம்‌ எல்லா மகிழ்ச்சியையும்‌ தணிக்கின்றன. 
ஆனால்‌ பரலோகம்‌ அவை கலக்காத மகிழ்ச்சியின்‌ இடமாக 
இருக்கும்‌. 


2. Perfected Body பரிபூரண சரீரம்‌. 


நமது உச்சகட்‌ பரிபூரணம்‌ சரீரம்‌ மற்றும்‌ ஆத்துமா 
இரண்டையும்‌ புதுப்பிக்க வேண்டும்‌ என்று கோருகிறது. ஒரு 
புதிய வானத்தையும்‌ பூமியையும்‌ உருவாக்குவது கூட 
நம்மிடம்‌ உண்மையான சரீரம்‌ இருக்க வேண்டும்‌ என்று 


கோருகிறது. 


a) Promise of resurrection  உயிர்த்தெழுதலின்‌ 
வாக்குத்தத்தம்‌: 


மரணம்‌ பிரிவினையைக்‌ கொண்டுவருகிறது. 


10 


நமது சரீரம்‌ கல்லறைக்குச்‌ செல்கின்றன, நமது ஆவிகள்‌ 
கர்த்தரிடம்‌ செல்கின்றன. 
அநீத பிரிவினை உயிர்த்தெழுதல்‌ வரை தொடர்கிறது. 


யோவான்‌ 5:28-29, இதைக்குறித்து நீங்கள்‌ 
ஆச்சரியப்படவேண்டாம்‌; ஏனென்றால்‌ பிரேதக்குழி 
களிலுள்ள அனைவரும்‌ அவருடைய சத்தத்தைக்‌ கேட்குங்‌ 
காலம்‌ வரும்‌; 29. அப்பொழுது, நன்மைசெய்தவர்கள்‌ ஜீவனை 
அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும்‌, தமை 
செய்தவர்கள்‌ ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்றெ 
வர்களாகவும்‌ புறப்படுவார்கள்‌. 


இன்று இறந்த விசுவாசிகளின்‌ ஆதமாக்கள்‌ பரலோகத்திலும்‌, 
இறந்த அவிசுவாசிகளின்‌ ஆத்மாக்கள்‌ நரகத்தில்‌ உள்ளன. 


ஆனால்‌ ஒருநாள்‌ மீட்கப்பட்டவர்களின்‌ சரீரங்கள்‌ 
உயிர்த்தெழுப்பப்பட்டு அவற்றின்‌ ஆவிகளுடன்‌ சேரும்‌, 
மேலும்‌ அவை உடல்‌ மற்றும்‌ ஆத்துமாவின்‌ நித்திய 
பரிபூரணத்தை அனுபவிக்கும்‌. 


தேவபக்தியற்றவர்களின்‌ உடல்கள்‌ கல்லறைகளிலிருநது 
எழுப்பப்பட்டு அவர்களின்‌ ஆவிகளுடன்‌ சேரும்‌ , எனவே 
அவர்களின்‌ உடல்களும்‌ ஆத்மாக்களும்‌ நரகத்தின்‌ 
வேதனைகளை என்றென்றும்‌ சகிதீதுக்கொள்ளும்‌. 


தேவபக்தியற்றவர்களின்‌ உயிர்த்தெழுதல்‌ விளக்கப்பட்டது. 


வெளி 20:11-15, பின்பு, நான்‌ பெரிய வெள்ளைச்‌ 
சிங்காசனத்தையும்‌ அதின்மேல்‌ வீற்றிருக்கிறவரையும்‌ 
கண்டேன்‌; அவருடைய சமுகத்திலிருந்து பூமியும்‌ வானமும்‌ 
அகன்றுபோயின; அவைகளுக்கு இடங்காணப்படவில்லை. 
72. மரித்தோராகிய சிறியோரையும்‌ பெரியோரையும்‌ 


11 


தேவனுக்குமுன்பாக நிற்கக்கண்டேன்‌; அப்பொழுது 
புஸ்தகங்கள்‌ திறக்கப்பட்டன; ஜீவபுஸ்தகம்‌ என்னும்‌ 
வேறொரு புஸ்தகமும்‌ திறக்கப்பட்டது; அப்பொழுது அந்தப்‌ 
புஸ்தகங்களில்‌ எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ கிரியைகளுக்குததககதாக நியாயத்தீரப்‌ 
படைந்தார்கள்‌. 13. சமுத்திரம்‌ தன்னிலுள்ள மரித்தோரை 
ஒப்புவித்தது; மரணமும்‌ பாதாளமும்‌ தங்களிலுள்ள 
மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும்‌ தங்கள்‌ தங்கள்‌ 


கிரியைகளின்படியே நியாயத்தர்ப்படைந்தார்கள்‌. 14. 
அப்பொழுது மரணமும்‌ பாதாளமும்‌ அக்கினிக்கடலிலே 
தள்ளப்பட்டன. இது இரண்டாம்‌ மரணம்‌. 15. 
ஜீவபுஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாகக 


காணப்படாதவனெவனோ அவன்‌ அக்கினிக்கடலிலே 
தள்ளப்பட்டான்‌. 


தண்டனை மற்றும்‌ தீர்ப்புக்கு ஒரு உயிர்த்தெழுதல்‌ இருக்கும்‌. 


கிறிஸ்தவர்களாகிய நாம்‌ நம்‌ சரீர மீட்பை ஆவலுடன்‌ 
எதிர்பார்க்கிறோம்‌. 


2 கொரிந்தியர்‌ 5:7-2, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு 
அழிந்துபோனாலும்‌, தேவனால்‌ கட்டப்பட்ட 
கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு 
உண்டென்று அறிந்திருக்கிறோம்‌. 2. ஏனெனில்‌, இந்தக்‌ 
கூடாரததிலே நாம்‌ தவித்து, நம்முடைய பரம வாசஸ்தலத்தைத்‌ 
தரித்துக்கொள்ள மிகவும்‌ 
வாஞ்சையுள்ளவர்களாயிருக்கிறோம்‌; 


விசுவாசிகள்‌ உயிர்த்தெழுதல்‌ விவரிக்கப்பட்டுள்ளது. 

1 தெசலோனிக்கேயர்‌ 4:13-18, அன்றியும்‌, சகோதரரே, 
நித்திரையடைந்தவர்களினிமிததம்‌ நீங்கள்‌ நம்பிக்கையற்ற 
வர்களான மற்றவர்களைப்போலத்‌ துக்கித்து, 


12 


அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. 7/4. இயேசுவானவர்‌ 
மரித்து பின்பு எழுந்திருந்தாரென்று விசுவாசிக்கிறோமே; 
அப்படியே இயேசுவுக்குள்‌ நித்திரையடைந்தவர்களையும்‌ 


தேவன்‌ அவரோடேகூடக கொண்டுவருவார்‌. 
15. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள்‌ 
உங்களுக்குச்‌ 


சொல்லுகிறதாவது: கர்த்தருடைய வருகைமட்டும்‌ 
உயிரோடிருக்கும்‌ நாம்‌ நித்திரையடைந்தவர்களுக்கு 
முந்திக்கொள்வதில்லை. 76. ஏனெனில்‌, கர்த்தர்‌ தாமே 
ஆரவாரத்தோடும்‌, பிரதான தூதனுடைய சத்தததோடும்‌, தேவ 
எக்காளத்தோடும்‌ வானத்திலிருந்து இறங்கிவருவார்‌; 
அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்‌ மரித்தவர்கள்‌ முதலாவது 
எழுந்திருப்பார்கள்‌. 17. பின்பு, உயிரோடிருக்கும்‌ 
நாமும்‌ கர்த்தருக்கு எதிர்கொண்டுபோக மேகங்கள்மேல்‌, 
அவர்களோடேகூட ஆகாயத்தில்‌ எடுத்துக்கொள்ளப்பட்டு, 
இவ்விதமாய்‌ எப்பொழுதும்‌ கர்த்தருடனேகூட இருப்போம்‌. 
18. ஆகையால்‌, இந்த வார்த்தைகளினாலே நீங்கள்‌ 
ஒருவரையொருவர்‌ தேற்றுங்கள்‌. 


எடுதீதுக்கொள்ளப்படுதலில்‌, முதலில்‌ மரித்த விசுவாசிகள்‌ 
தங்கள்‌ பரிபூரண சரீரத்துடன்‌ ஒன்றுபடுவார்கள்‌, பின்னர்‌ 
இன்னும்‌ உயிருடன்‌ இருப்பவர்கள்‌ எடுத்துக்கொள்ளப்பட்டு 
மாற்றப்படுவார்கள்‌. 

ஆகவே, கிறிஸ்து வரும்போது பூமியில்‌ இன்னும்‌ வாழும்‌ 
ஒவ்வொரு கிறிஸ்தவரும்‌ எடுத்துக்கொள்ளப்படுதலில்‌ 


பரிபூரணப்படுவார்கள்‌. 


தேவனின்‌ வாக்குத்தத்ததை நாம்‌ எதிர்நோக்கலாம்‌! 


* மகிமைப்படுத்தப்பட்ட சரீரம்‌ 


* மகிமைப்படுத்தப்பட்ட ஆவி. 


13 


b) Resurrected Body உயிர்த்தெழுப்பப்பட்ட சரீரம்‌. 


1 கொரிந்தியர்‌ 15:35-30, அகிலும்‌, மரித்தோர்‌ எப்படி 
எழுந்திருப்பார்கள்‌, எப்படிப்பட்ட சரீரத்தோடே 
வருவார்களென்று ஒருவன்‌ சொல்வானாகில்‌,36. புத்தியீனனே, 
நீ விதைக்றெ விதை செத்தாலொழிய உயிர்க்கமாட்டாதே. 


ப) உயிர்த்தெழுந்த சரீரத்தின்‌ தனித்துவ 
மூன்று விஷயங்களால்‌ விளக்கப்பட்டுள்ளது. 
4) Seed விதை. 


1 கொரிந்தியர்‌ 15:36-38, புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை 
செத்தாலொழிய உயிர்க்கமாட்டாதே. 37. நீ விதைக்கிறபோது, 
இனி உண்டாகும்‌ மேனியை விதையாமல்‌, கோதுமை, அல்லது 
மற்றொரு தானியத்தனுடைய வெறும்‌ விதையையே 
விதைககிறாய்‌. 38. அதற்கு தேவன்‌ தமது சித்தத்தின்படியே 
மேனியைக்‌ கொடுக்கிறார்‌; விதை வகைகள்‌ 
ஒவ்வொன்றிற்கும்‌ அததற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார்‌. 


நீங்கள்‌ ஒரு விதை நடும்‌ போது, அது எதை உருவாக்கும்‌ 
என்பதற்கு எந்த அறிகுறியும்‌ இல்லை. 


வாழ்க்கைக்‌ கொள்கை விதைகளில்‌ உள்ளது, ஆனால்‌ அது 
முன்னர்‌ உற்பத்தி செய்த தாவரத்தை நீங்கள்‌ பார்த்ததில்லை 
என்றால்‌, விதை எந்த வகையான தாவரத்தை உருவாக்கும்‌ 
என்று உங்களுக்குத்‌ தெரியாது. 


14 


ஒரு விதை செய்யும்‌ முதல்‌ விஷயம்‌ இறப்பது. அது நிலத்தில்‌ 
சென்று, சிதைந்து, பின்னர்‌ ஜீவனை கொடுக்கும்‌. 


இதேபோல்‌, நமது சரீரங்கள்‌ இறந்துவிடும்‌, ஒரு கல்லறையில்‌ 
வைக்கப்படும்‌, பின்னர்‌ ஒரு விதை இறந்து விதைக்குள்‌ 
நீங்கள்‌ பார்த்திராத ஒரு தாவரத்தை உற்பத்தி செய்வது போல. 


நமது உயிர்த்தெழுதல்‌ உடல்கள்‌ புதைக்கப்பட்டதைப்‌ 
போலவே இருக்கும்‌ ஆனால்‌ வேறுபட்டவை. நாம்‌ 
நாமாகவே இருப்போம்‌, ஆனால்‌ நாம்‌ பரிபூரணமாக 
இருப்போம்‌. உடலின்‌ சிதைவு உயிர்த்தெழுதலுக்கு ஒரு 
தடையல்ல. ஒரு விதை சிதைந்து உயிரைக்‌ கொண்டுவருவது 
போல, உயிர்த்தெழுதல்‌ உண்மையான சரீரத்தில்‌ இருந்து 
வரும்‌. 


b) Differing animal bodies விலங்குகளின்‌ சரீரங்கள்‌ 
வேறுபடுகின்றன. 


1 கொரிந்தியர்‌ 15:39, எல்லா மாம்சமும்‌ ஒரேவிதமான 
மாம்சமல்ல; மனுஷருடைய மாம்சம்‌ வேறே, மிருகங்களுடைய 
மாம்சம்‌ வேறே, மச்சங்களுடைய மாம்சம்‌ வேறே, 
பறவைகளுடைய மாம்சம்‌ வேறே. 


விலங்குகளின்‌ மாமிசம்‌ அமினோ அமிலங்களால்‌ 
தீர்மானிக்கப்படுகிறது, அவற்றில்‌ எண்ணற்ற சேர்க்கைகள்‌ 
உள்ளன. அமினோ அமிலங்களின்‌ ஒவ்வொரு கலவையும்‌ 
ஒரு குறிப்பிட்ட வகையான சதைகளை உருவாக்குகிறது. நாம்‌ 
எதைச்‌ சாப்பிட்டாலும்‌ எப்போதும்‌ நம்‌ மாம்சத்தை உற்பத்தி 
செய்கிறோம்‌. நான்‌ தொடர்ந்து கோழியை சாப்பிட்டால்‌, நான்‌ 
இறகுகளை வளர்க்க மாட்டேன்‌, ஏனென்றால்‌ என்‌ உடலில்‌ 
உள்ள அமினோ அமிலங்கள்‌ என்‌ சொந்த சதைகளை 


15 


மட்டுமே இனப்பெருக்கம்‌ செய்யும்‌. தேவன்‌ மாம்சத்தில்‌ 
வைக்கும்‌ அமினோ-அமில அமைப்பு அதை தனித்துவமாக 
வைத்திருக்கிறது. 


சிருஷ்டியில்‌ தேவன்‌ ஒரு வகையான மாம்சத்திற்கு மட்டும்‌ 
கட்டுப்படுத்தவில்லை, ஆகவே, உயிர்த்தெழுதலில்‌ அவர்‌ 
ஏன்‌ ஒரு வகையான மாம்சதீதிற்கு கட்டுப்படுத்தப்ப। 
வேண்டும்‌? 

பறவைகளின்‌ மாமிசத்தை மட்டுமே அறிந்தவர்கள்‌ 
குதிரைகளை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாதது 
போல, உயிர்த்தெழுநத சரீரம்‌ எப்படி இருக்கும்‌ என்பதை 
நாம்‌ முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. 


௦) Differing Celestial ~bodies வேறுபட்ட வான 


மேனிகள்‌. 


1 கொரிந்தியர்‌ 15:40, வானத்துக்குரிய மேனிகளுமுண்டு, 
பூமிக்குரிய மேனிகளுமுண்டு; வானத்துக்குரிய 
மேனிகளுடைய மகிமையும்‌ வேறே, பூமிக்குரிய 
மேனிகளுடைய மகிமையும்‌ வேறே; 


தேவன்‌ ஒரு சிறிய, ஊர்ந்து செல்லும்‌ பூச்சி முதல்‌ ஒரு பெரிய 
சூரியன்‌ வரை அனைத்தையும்‌ உருவாக்கியதால்‌, அவர்‌ 
விரும்பும்‌ எந்த சரீரத்தையும்‌ அவர்‌ உருவாக்க முடியும்‌. 


1 கொரிந்தியர்‌ 15:41, சூரியனுடைய மகிமையும்‌ வேறே, 
சந்திரனுடைய மகிமையும்‌ வேறே, நட்சத்திரங்களுடைய 
மகிமையும்‌ வேறே, மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம்‌ 
விசேஷித்திருககிறது. 

ழ்‌ 


16 


மியில்‌ இரண்டு மரங்களும்‌ விதைகளும்‌ ஒரே மாதிரியாக 


இல்லை. 


இரண்டு விலங்குகளும்‌ ஒரே மாதிரியாக இல்லை. 
ஒரே மாதிரியாக இரண்டு பேர்‌ இல்லை. 
இரண்டு வான மேனிகளும்‌ ஒரே மாதிரியாக இல்லை. 


ஆயினும்கூட, சிலர்‌ உயிர்த்தெழுதல்‌ சரீரத்தை உருவாக்கும்‌ 
தேவனின்‌ திறனை இன்னும்‌ கேள்விக்குள்ளாக்குகிறார்கள்‌. 


1 கொரிந்தியர்‌ 15:42, மரித்தோரின்‌ உயிர்த்தெழுதலும்‌ 
அப்படியே இருக்கும்‌. அழிவுள்ளதாய்‌ விதைக்கப்படும்‌, 
அழிவில்லாததாய்‌ எழுந்திருக்கும்‌; 


இயற்கையும்‌ வானவியலும்‌ தேவனின்‌ விரும்பும்‌ எந்த 
சரீரத்தையும்‌ அவர்‌ உருவாக்க முடியும்‌ என்பதை 
விளக்குகிறது. 


ஒரு சரீரம்‌ மற்றொன்றிலிருந்து வேறுபடுவதால்‌, 
உயிர்த்தெழுதல்‌ சரீரம்‌ இப்போது நமக்குத்‌ 
தெரிநதவறறிலிருந்து வேறுபடலாம்‌. 


நம்முடைய ஆளுமை வேறுபாடுகளை நித்திய பறிபூரண 
நிலையில்‌ பாதுகாக்கும்‌ ஒரு தனித்துவமான சரீரத்தை தேவன்‌ 
உருவாக்கலாம்‌. மனிதர்களின்‌ கல்லறைகள்‌ 
உயிர்த்தெழுதலின்‌ விதை அடுக்குகளாகும்‌. 


ii) Characteristics of resurrected Boy உயிர்த்தெழுந்த 
சரீரத்தின்‌ தன்மை. 


17 


1 கொரிந்தியர்‌ 15:42-44, 42. மரித்தோரின்‌ உயிர்த்தெழுதலும்‌ 
அப்படியே இருக்கும்‌. அழிவுள்ளதாய்‌ விதைக்கப்படும்‌, 
அழிவில்லாததாய்‌ எழுந்திருக்கும்‌; 
43. கனவீனமுள்ளதாய்‌ விதைக்கப்படும்‌, மகிமையுள்ளதாய்‌ 
எழுந்திருக்கும்‌; பலவீனமுள்ளதாய்‌ விதைக்கப்படும்‌, 
பலமுள்ளதாய்‌ எழுந்திருக்கும்‌. 
44, ஜென்ம சரீரம்‌ விதைக்கப்படும்‌, ஆவிக்குரிய சரீரம்‌ 
எழுந்திருக்கும்‌: ஜென்ம சரீரமுமுண்டு ஆவிக்குரிய 
சரீரமுமுண்டு. 


அழியாதது: 


நமது பரலோக சரீரம்‌ அழியாது, அவை ஒருபோதும்‌ 
சிதைவடையாது. 


நிரநீதரமாக மற்றும்‌ நித்தியமாக முழுயாக அங்கே 
இருப்பார்கள்‌. நீங்கள்‌ ஒருபோதும்‌ உங்கள்‌ கையைப்‌ பார்க்க 
மாட்டீர்கள்‌, இதற்கு முன்பு நீங்கள்‌ பார்க்காத ஒன்றை பார்க்க 
மாட்டீர்கள்‌. தோலுக்கு அடியில்‌ வளரும்‌ ஒரு கட்டியை 
நீங்கள்‌ ஒருபோதும்‌ பார்க்க மாட்டீர்கள்‌. பரலகோணத்தில்‌ 
புற்றுநோய்‌ எக்ஸ்‌-கதிர்கள்‌ இருக்காது. அங்கு யாரும்‌ 
எதையும்‌ உருவாக்க மாட்டார்கள்‌. முழுமையான, அழியாத 


முழுமை இருக்கும்‌. 
மகிமை நிறைநதது: 


நம்முடைய உடல்களும்‌ தேவனின்‌ மகிமையை 
பிரதிபலிக்கும்‌ வகையில்‌ மகிமையாக இருக்கும்‌. 
வல்லமை வாய்நத: 


நம்‌ சரீரங்கள்‌ வல்லமையால்‌ எழுப்பப்படும்‌ என்று பவுல்‌ 
கூறுகிறார்‌. அவர்கள்‌ கற்பனைக்கு அப்பாற்பட்ட 


18 


திறன்களைக்‌ கொண்டிருப்பார்கள்‌ - பறக்கும்‌ சக்தி, அது 
விரும்பும்‌ அனைத்தையும்‌ நிறைவேற்றுவது. 


ஆவிக்குரியது: 


அவை ஒரு முழுமையான ஆவியாக வெளிப்பாட்டைக்‌ 
கொடுக்கும்‌ பொருளில்‌ ஆவிக்குறிய சரீரங்களாக இருக்கும்‌. 
அநத சரீரங்கள்‌ பரலோகத்தில்‌ வாழ்வதற்கு ஏற்றதாக 
இருக்கும்‌, இது நமக்கு தெரியாது. 


கிறிஸ்துவை போல: 

1 கொரிந்தியர்‌ 15:45, அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய 
ஆதாம்‌ ஜீவாத்துமாவானான்‌ என்றெழுதியிருக்றெது; பிந்தின 
ஆதாம்‌ உயிர்ப்பிக்றெ ஆவியானார்‌. 


பவுல்‌ இரண்டு குடும்பங்களின்‌ தலைவர்களை 
வேறுபடுத்துகிறார்‌ 


ஆதாம்‌ பாவம்‌ செய்து மனித இனத்தின்‌ மீது மரணத்தைக்‌ 
கொண்டுவந்தார்‌! 


இயேசு கிறிஸ்து ஜீவனை கொண்டுவந்தார்‌. 


1 கொரிந்தியர்‌ 15:40-49, ஆகிலும்‌ ஆவிக்குரிய சரீரம்‌ 
முந்தினதல்ல ஜென்மசரீரமே முந்தினது; ஆவிக்குரிய சரீரம்‌ 
பிந்தினது. 47 முந்தின மனுஷன்‌ பூமியிலிருந்துண்டான 
மண்ணானவன்‌; இரண்டாம்‌ மனுஷன்‌ வானத்திலிருந்து 
வந்த கர்த்தர்‌ 48. மண்ணானவன்‌ எப்படிப்பட்டவனோ 
மண்ணானவர்களும்‌ அப்படிப்பட்டவர்களே; வானத்துக்‌ 
குரியவர்‌ எப்படிப்பட்டவரோ, வானத்துக்குரியவர்களும்‌ 
அப்படிப்பட்டவர்களே.4/9. மேலும்‌ மண்ணானவனுடைய 


19 


சாயலை நாம்‌ அணிநதிருக்றெதுபோல, வானவருடைய 
சாயலையும்‌ அணிநதுகொள்வோம்‌. 


நாம்‌ இப்போது ஆதாமைப்‌ போலவே, பரலோகத்திலும்‌ நாம்‌ 
அழியாத, நித்தியமான, மகிமைப்படுதீதப்பட்ட, வல்லமை 


வாய்நீத, அஆவிக்குரிய இயேசு கிறிஸ்துவைப்‌ போல 
இருப்போம்‌ - அவருடைய பரிபூரண ஆவி அவருடைய 
மகிமைப்படுத்தப்பட்‌। சரீரம்‌ மூலம்‌ தன்னை 


வெளிப்படுத்துகிறது. 


பிலிப்பியர்‌ 3:21 அவர்‌ எல்லாவற்றையும்‌ தமக்குக்‌ 
கீழ்ப்படுத்திக்கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான 
செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தைத்‌ 
தம்முடைய மகிமையான சரீரத்திற்‌ ப்பாக 
ம பப்படுத்துவார்‌. 


ரோமர்‌ 8:29, தம்முடைய குமாரன்‌ அநேக சகோதரருக்குள்ளே 
முதற்பேறானவராயிருக்கும்பொருட்டு, தேவன்‌ எவர்களை 
முன்னறிந்தாரோ அவர்களைத்‌ தமது குமாரனுடைய சாயலுக்கு 
ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார்‌; 


1 யோவான்‌ 3:2 பிரியமானவர்களே இப்பொழுது 
தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம்‌, இனி 
எவ்விதமாயிருப்போமென்று இன்னும்‌ வெளிப்படவில்லை; 
ஆகிலும்‌ அவர்‌ வெளிப்படும்போது அவர்‌ 
இருகீகிறவண்ணமாகவே நாம்‌ அவரைத்‌ தரிசிப்பதினால்‌, 
அவருக்கு ஒப்பாயிருப்போமென்று அறிந்திருக்கிறோம்‌. 


நாம்‌ பரலோகத்தில்‌ எப்படி இருப்போம்‌ என்பதற்கான சிறநீத 
படம்‌ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு. 

இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமைப்படுத்தப்பட்‌। 
சரீரத்துடன்‌ பரலோகத்திற்கு ஏறினார்‌. 


20 


அப்போஸ்தலர்‌ 1:9, இவைகளை அவர்‌ சொன்னபின்பு, 
அவர்கள்‌ பார்த்துக்கொண்டிருக்கையில்‌, உயர 
எடுததுக்கொள்ளப்பட்டார்‌; அவர்கள்‌ கண்களுக்கு மறைவாக 
ஒரு மேகம்‌ அவரை எடுத்துக்கொண்டது. 


இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு திடீரென்று எல்லா கதவுகளும்‌ 
மூடப்பட்ட அறைகளில்‌ தோன்றினார்‌. 


யோவான்‌ 20:19, வாரத்தின்‌ முதல்நாளாகிய அன்றையத்தினம்‌ 
சாயங்காலவேளையிலே, சீஷர்கள்‌ கூடியிருந்த இடத்தில்‌ 
யூதர்களுக்கும்‌ பயந்ததினால்‌ கதவுகள்‌ பூட்டியிருக்கையில்‌, 
இயேசு வந்து நடுவே நின்று: உங்களுக்குச்‌ சமாதானம்‌ என்றார்‌. 


யோவான்‌ 20:26, மறுபடியும்‌ எட்டுநாளைக்குப்பின்பு 
அவருடைய சீஷர்கள்‌ வீட்டுக்குள்ளே இருந்தார்கள்‌; 
தோமாவும்‌ அவர்களுடனேகூட இருந்தான்‌; கதவுகள்‌ 
பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே 
நின்று: உங்களுக்குச்‌ சமாதானம்‌ என்றார்‌ 


அவர்‌ சஷர்களுடன்‌ பல சந்தர்ப்பங்களில்‌ சாப்பிட்டார்‌. 
லூக்கா 24:42-43, அப்பொழுது பொரித்த மீன்கண்டத்தையும்‌ 
தேன்கூட்டுத்‌ துணிக்கையையும்‌ அவருக்குக்‌ கொடுத்தார்கள்‌. 
43. அவைகளை அவர்‌ வாங்கி அவர்களுக்கு முன்பாகப்‌ 
புசித்து, 


யோவான்‌ 21:12-14 இயேசு அவர்களை நோக்கி: வாருங்கள்‌, 
போலஜனம்பண்ணுங்கள்‌ என்றார்‌. அவரைக்‌ கர்த்தரென்று 
சீஷர்கள்‌ அறிந்தபடியினால்‌ அவர்களில்‌ ஒருவனும்‌: நீர்‌ யார்‌ 
என்று கேட்கத்‌ துணியவில்லை. 13. அப்பொழுது இயேசு வந்து, 
அப்பத்தையும்‌ மீனையும்‌ எடுத்து, அவர்களுக்குக்‌ கொடுத்தார்‌. 


21 


14. இயேசு மரித்தோரிலிருந்தெழுந்தபின்பு தம்முடைய 
சீஷருக்கு அருளின தரிசனங்களில்‌ இது மூன்றாவது தரிசனம்‌. 


பரலோகத்தில்‌ கனி கொடுக்கும்‌ மரங்கள்‌ இருக்கும்‌. 


வெளி 22:2, நகரத்து வீதியின்‌ மத்தியிலும்‌, நதியின்‌ 
இருகரையிலும்‌, பன்னிரண்டுவிதமான கனிகளைத்தரும்‌ 
ஜீவவிருட்சம்‌ இருந்தது, அது மாதந்தோறும்‌ தன்‌ கனியைக்‌ 
கொடுக்கும்‌; அந்த விருட்சத்தின்‌ இலைகள்‌ ஜனங்கள்‌ 
ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள்‌. 


We will have a body fit for the full life of God to indwell and express itself 
forever. 
* இது சாப்பிடலாம்‌ ஆனால்‌ தேவையில்லை. 
* இது விண்வெளி மற்றும்‌ பொருளின்‌ வழியாக 
வேகமாக நகரக்கூடிய ஒரு சரீரமாக இருக்கும்‌. 
* இங்கு வயதாகாது, வலி, கண்ணீர்‌ துக்கம்‌, நோய்‌ 
அல்லது மரணம்‌ இருக்காது. 
* இது ஒரு அற்புதமான சரீரமாக இருக்கும்‌. 


கிறிஸ்துவின்‌ மகிமைப்படுத்தப்பட்‌। சரீரம்‌ அதன்‌ 
வல்லமையில்‌ சூரியனைப்‌ போல பிரகாசிப்பதாக 
விவரிக்கப்படுதிறது. 


வெளி 1:10, தமது வலதுகரத்திலே ஏழு நட்சத்திரங்களை 


ஏந்திக்கொண்டிருந்தாற்‌ அவர்‌ வாயிலிருந்து இருபுறமும்‌ 
கருக்குள்ள பட்டயம்‌ புறப்பட்டது; அவருடைய முகம்‌ 
வல்லமையாய்ப்‌ பிரகாசிக்றெ சூரியனைப்‌ போலிருந்தது. 


முடிவுரை: 


22 


பரலோகத்திற்கான நமது ஏக்கம்‌ தீவிரமாக இருக்க 
வேண்டும்‌. இநத வாழ்க்கையில்‌ நம்‌ மகிழ்ச்சியையும்‌ 
ஆறுதலையும்‌ கண்டறிவது அர்த்தமற்றது. 

இந்த உலகத்தில்‌ அதன்‌ வசதிகளையும்‌ ஓட்டிக்கொண்டு, 
இங்கே நம்‌ புதையலைக்‌ குவிக்க விரும்பினால்‌, நாம்‌ 
பகுதீதறிவற்றவர்கள்‌, பாவமுள்ளவர்கள்‌. மேலும்‌, 
ஒருபோதும்‌ திருப்தி அடையாததைத்‌ தேடுவதன்‌ மூலம்‌, நாம்‌ 
நமது நிலைமையை மோசமாக்குகிறோம்‌. 


வலி, துன்பம்‌ மற்றும்‌ மரணத்திற்கு அஞ்சுவது நியாயமானது, 
தேவன்‌ அந்த எதிர்வினையை நமக்குள்‌ வைத்துள்ளார்‌. 
ஆனால்‌ மரணத்தின்‌ முடிவுக்கு அஞ்சுவது நியாயமற்றது 
மற்றும்‌ பாவம்‌ கூட. 


நான்‌ இறக்க ஏங்கவில்லை ஆனால்‌ மரணம்‌ எதைக்‌ 
கொண்டுவருகிறது என்பதை பற்றி நான்‌ ஏங்குகிறேன்‌! 


நாம்‌ பரலோகத்தை காண விரும்புகிறோம்‌, 
“ ஒரு கைதி சுதந்திரத்திற்காக ஏங்குகிறார்‌ 
* ஒரு நோய்வாய்ப்பட்ட மனிதன்‌ ஆரோக்கியத்திற்காக 
ஏங்குகிறான்‌, 
* பசியுள்ள மனிதன்‌ உணவுக்காக ஏங்குகிறான்‌, 
* தாகமுள்ள மனிதன்‌ தண்ணீருக்காக ஏங்குகிறான்‌. 


If we don't, something is wrong. We should be saying with the apostle 
John, "Come, Lord Jesus" 


வெளி 22:20, இவைகளைச்‌ சாட்சியாக அறிவிக்றெவர்‌: 


மெய்யாகவே நான்‌ சீக்ரெமாய்‌ வருகிறேன்‌ என்கிறார்‌. 
ஆமென்‌, கர்த்தராயெ இயேசுவே, வாரும்‌. 


23 


நீங்கள்‌ ஒரு கிறிஸ்தவர்‌ இல்லையென்றால்‌, 
கிறிஸ்தவர்களுக்கு பரிதாபப்பட வேண்டாம்‌. நாம்‌ 
வாழ்க்கையில்‌ மிகச்‌ சிறந்ததை அனுபவித்து, தேவனோடு 
நித்தியமாக வாழ்வோம்‌, அதே நேரத்தில்‌ நாம்‌ போகாத ஒரு 
சில பார்ட்டிகளுக்கு அவர்கள்‌ நம்மை இழிவாக 
நினைக்கலாம்‌ ஆனால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ நித்தியத்தை தேவன்‌ 
இல்லாமல்‌ செலவிடுவார்கள்‌. மகிமை நிறைநீத, 
உன்னதமான, ஆசீர்வதிக்கப்பட்ட அனைத்தும்‌ பரலோகத்தில்‌ 
நமக்குக்‌ காத்திருக்கின்றன. 


24 


